குறள்‌ வெண்பா நூல்‌-௫. 206-185 3 22 5 


தினகரமாலை என்னும்‌ 


தினகர வெண்பா 


முன்னுரை 


தென்தமிழ்‌ நாட்டுச்‌ செம்பொருட்டுணிவின்‌ ௪ரெலாம்‌ 
விளக்கும்‌ தெய்வப்‌ பொதுமறை திருவள்ளுவ நாயனார்‌ 
தருவாய்‌ மலர்ந்தருளிய திருக்குறளாகும்‌. இந்நாளின்‌ அம்‌ 
மறை உலகப்‌ பொதுமறையாக நிலவுகின்றது. அவர்‌ 
ஓதிய பொருளேயன்றி மொழியினையும்‌ பொன்னேபோற்‌ 
போற்றாத தமிழ்‌ நூல்கள்‌ இல்லை. 


மேலும்‌ அவர்தம்‌ முழுக்குறளையும்‌ தங்கள்‌ கருத்‌ 
துக்கு எடுத்துக்காட்டாக அப்படியே அமைத்து வெளி 
வந்து நிலவும்‌ நூல்களும்‌ அளவில. அவற்றுள்‌ ஒன்று 
இத்‌““தினகர வெண்பா''வாகும்‌. இந்நுலாசிரியரின்‌ பெயர்‌ 
முதலிய வரலாறுகள்‌ ஏதும்‌ புலனாகவில்லை பாட்டுடைத்‌ 
தலைவராகிய ““தினகரபிள்ளை'? என்னும்‌ செம்மலின்‌ வரலாறு 
இந்‌.நாலா.லும்‌, கல்லெழுத்தாலும்‌ சிறிது புலனாகின்றது 
அது வருமாறு: 


இவர்‌ தொண்டை நாட்டுக்‌ கோவை நகரினராவர்‌ 
கருணீகர்‌ குலத்தினர்‌; வீரையன்‌ என்பவரின்‌ மைந்தர்‌; 
சைவச்‌ செந்நெறியினர்‌; வண்டமிழ்‌ அறிந்த பெருவள்ளல்‌. 
““அச்சுதேந்திரன்‌”” என்னும்‌ மன்னனின்‌ மதி அமைச்சர்‌. 
மாவை ௩கர்‌ “'உத்தண்டன்‌”” என்பவரின்‌ உணர்ச்சியொத்த 
ஈண்பர்‌. கோவை3யென்பது கோவூர்‌. இவ்வூர்‌ சேக்கிழார்‌ 
பெம்மான்‌ திருத்‌ தோற்றமுற் றருளிய குன்றத்தூரையடுத்‌ 
துள்ளது. முன்னாளில்‌ இவ்வூர்‌ மிகச்‌ சிறந்ததாக 
இருந்தமை ““கோவூர்முன்‌ காட்டிய பின்குன்றத்‌ தூர்வழி 
கூட்டியப்பால்‌ நாவூர்நுங்‌ காஞ்சி புரங்காட்‌ டுதல்‌ 
தொண்டை நாட்டியல்பே”” என்னும்‌ அமிர்த கவிராயரது 
ஒரு துறைக்‌ கோவை யடிக்கண்ணுணரப்படும்‌, 


4 தினகர வெண்பா 


திருமழிசை கல்லெழுத்து வருமாறு: “அச்சுதப்ப 
நாயக்கரையன்‌ காரியத்துக்குக்‌ கர்த்தரான தினகர பிள்ளை 
யவர்கள்‌!” எனக்‌ காணப்படுகின்றது. இது விசய 
நகரத்து அரசரான இராமராஜ வேங்கடபதி ராஜய்ய தேவ 
மகாராயர்‌;காலத்தில்‌ ஐயா மாசி18ஆம்‌ தேதி, திருவாதிரை 
நட்சத்திரமும்‌ சோமவாரமும்‌ பெற்ற தினத்தன்று 
பொறிக்கப்பட்டது. விஜய நகரவரசருடைய ஆதிபத்தியத்‌ 
தின்‌ கீழ்த்‌ தஞ்சையில்‌ அரசு புரிந்த நாயக்க வமிசத்‌: 
இனருள்‌ ஒருவரே கல்லெழுத்திலும்‌ இந்நூலினும்‌ கூறப்‌ 
படும்‌ அச்சுதப்டர்‌. ஆகவே இவர்‌ காலமாகிய ௧. பி. 16ஆம்‌ 
நூற்றாண்டிறுதியில்‌ இந்நூல்‌ இயற்றப்பட்டதாகலாம்‌. 


இக்நூலாசிரியரும்‌ பாட்டுடைத்‌ தலைவரும்‌ சைவச்‌ 
செந்நெறியின ராவர்‌. பாட்டுக்கள்‌ எளிமையும்‌ இனிமை 
யும்‌ ஆற்றொழுக்கும்‌ அமைந்தன. பொருத்தமான கதைகள்‌ 
இயைக்கப்பட்டுள்ளன. அதிகாரத்துக்‌ கொவ்வொன்றாக. 
௧௩௩ காட்டுக்களும்‌ கூடுதலாகக்‌, காப்பு, புதல்வரைப்‌ 
பெறுதல்‌, புகழ்‌, நட்பு என்பவற்றால்‌ நான்கும்‌ ஆக ௧௩௭ 
அமைந்துள்ளன. குறிப்புரையுடன்‌ வெளிவருகிறது. 
இதுவும்‌ இது போன்‌ ற நூல்களும்‌ கற்பதால்‌ கற்பார்க்குத்‌: 
திருக்குறளின்‌ பயிற்சியும்‌ விளக்கமும்‌ மிக்குண்டாகும்‌. 
அதனால்‌ அனைவர்க்கும்‌ இந்நூல்‌ மிக்க பயனுடையதாகும்‌... 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌... 


உ 
திருச்சிற்றம்பலம்‌ 
தினகரமாலை என்னும்‌ 


தினகர வெண்பா 


காப்பு 
முன்பாதி புன்சொல்‌ முழுத்தமிழ்‌ பின்பாதி 
யீன்பாந்‌ தினகரனை யிங்கதஞ்செ--யென்பாவில்‌ 


வள்ளுவர்வெண்‌ பாக்குறளை வைப்பதனாற்‌ குற்றமெல்லாம்‌ 
தள்ளுவரே யானைமுகர்‌ தாம்‌. 1 


1. அறத்துப்பால்‌ 


கடவுள்‌ வாழ்த்து 
உத்தமநூல்‌ கற்று முமாபதிக்கன்‌ பில்லாத 
சித்தருனக்‌ கொவ்வார்‌ தினகரா--எத்தனையுங்‌ 
கற்றதனா லாய பயனென்கொல்‌ வாலறிவ 
னற்று டொழா௮ ரெனின்‌. 2 
வான்சிறப்பு 
என்றுமுகி லைத்தொழுவா ரிங்குனக்குத்‌ தோற்றிளம்பு ற்‌ 
சென்றுகவ்வு மொன்னார்‌ தினகரா-- நின்று 
விசும்பிற்‌ றுளிவீழி னல்லான்மற்‌ மாங்கே 
பசும்புற்‌ றலைகாண்‌ பரிது. 8 
நீத்தார்‌ பெருமை 
தக்ககெடி' மன்னவர்நீ தான்‌னெக்‌கி லக்கணமே 
இக்குவிடப்‌ போவார்‌ தினகரா--ஓக்குங்‌ 


குணமென்னுங்‌ குன்றேறி நின்றார்‌ வெகுளி 
கணமேயுங்‌ காத்த லரிது. 4 


(பாடம்‌)! 1 தக்க கொடி. 


6 தினகர வெண்பா 


அறன்வலியுறுத்தல்‌ 
வையகத்தில்‌ வாழு மனிதரெல்லா" நல்லவறஞ்‌ 
செய்வதுவே நன்மை தினகரா-- துய்ய 
அறத்தா றிதுவென வேண்டா சிவிகை 
பொறுத்தானோ டூர்ந்தா னிடை. ௪ 
இல்வாழ்க்கை 
என்போ டுருகுதவ மேதுக்கா மைந்தரொடுக்‌ 
தென்கோவை வாழும்‌ தினகரா--உன்போல்‌ 
இயல்பீனா னில்வாழ்க்கை வாழ்பவ னென்பான்‌ 
முயல்வாரு ளெல்லாம்‌ தலை. 6 
வாழ்க்கைத்‌ துணைநலம்‌ 
இப்புவிமேற்‌ பெண்ணச்‌? செடுப்பதெல்லாம்‌ பாவமென்‌ று 
செப்புவர்‌ காண்‌ கோவைத்‌ தினகரா-—அப்படியேன்‌ 
பெண்ணிற்‌ பெருந்தக்க யாவுள கற்பென்னுந்‌ 
திண்மையுண்‌ டாகப்‌ பெறின்‌. 7 


புதல்வரைப்பெறுதல்‌ 


மைந்தரை நீபெற்றாய்‌ மைந்தர்கடை கற்குமுன்னே 
செந்தமிழைக்‌ கற்றார்‌” இனகரா-முந்தப்‌ 

பெறுமவற்றுள்‌ யாமறிவ தில்லை யறிவறிந்த 

மக்கட்பே நல்ல பிற. & 


புத்திரரோ டுண்ணாத போசனமும்‌ போசன மோ 

சித்தருணா கோவைத்‌ இனகராட நித்தம்‌ 

அமிழ்தினு மாற்ற வினிதேதம்‌ மக்கள்‌ 

சிறுகை யளாவிய கூழ்‌. 9 


அன்புடைமை 
இவ்வாழி மண்டலத்தன்‌ பீல்லார்க்குன்‌ செங்கோலே 
செவ்வாழீ: கண்டாய்‌ தினகரா--ஓவ்வாதென்‌ 
என்பி லதனை வெயில்போலக்‌ காயுமே 
யன்பி லதனை யறம்‌. 10: 
- (பாடம்‌): ! மனுடரெல்லா. * பெண்பேச்‌ " செந்தமிழைப்‌ பெ ற்றார்‌.. 
* செவ்வாளி. 


அறத்துப்பால்‌ 

விருந்தோம்பல்‌ 
நல்ல குணமு நகைமுகமு மில்லார்பாற்‌* 
செல்ல லரிதே தினகரா--மெல்லவே 
மோப்பக்‌ குழையு மனிச்ச முகந்திரிந்து 
நோக்கக்‌ குழையும்‌ விருந்து. 


இனியவை கூறல்‌ 


11 


கொய்யுளைவே ழம்பொன்‌ கொடுப்பதிலு மின்சொலுரை 


செய்வதுவே ஈன்மை தினகரா--பைய 
அகனமர்ந்‌ தீதலி னன்றே முகனமர்ந்‌ 
தின்சொல னாகப்‌ பெறின்‌. 


செய்ந்நன்‌ றியறிதல்‌ 


புந்திசெய்ய ஈன்மையே பொல்லாங்‌ கனைச்சிறிதுஞ்‌ 


சிந்தைசெய்ய லாமோ தினகரா-- சந்ததமும்‌ 
நன்றி மறப்பது நன்றன்று நன்‌ றல்ல 
தன்றே மறப்பது ஈன்று 

நடுவு நிலைமை 


ஏந்துமுலை மின்னார்க்‌ கிடைநடுவு நின்‌ றமையாற்‌ 
மேய்ந்து மழகாந்‌ தினகரா--போந்த* 
கெடுவாக வையா துலக நடுவாக 
நன்‌ றிக்கட்‌ டங்கியான்‌ ராழ்வு. 

அடக்கமுடைமை 
நல்வசனஞ்‌ சொல்லி நயந்தோர்‌ தமைவணங்கல 
செல்வ முனக்கே தினகரா--அல்லவோ 
எல்லார்க்கு நன்றாம்‌ பணித லவருள்ளுஞ்‌ 
செல்வர்க்கே செல்வந்‌ தகைத்து. 

ஒழுக்கமுடைமை 


நாகரிக ரானாலென்‌ நற்குலத்த. ரானாலென்‌ 
௪ீகருணா கோவைத்‌ தினகரா-—ஆகும்‌ 
ஒழுக்க முடைமை குடிமை யிழுக்க 
யிழிந்த பிறப்பாய்‌ வீடும்‌. 


12 


138 


14 


15 


16 


(பாடம்‌) !மில்லவர்பார்‌ 3 சந்தை செய 3 போந்து 4 நற்குணத்த. 


3 தினகர வெண்பா 
பிறனில்விழையாமை 


நொய்துகொண்டு வாசவன்மெய்‌ நூறா யிரம்பழுது 
செய்துகொண்டான்‌ கோவைத்‌ தினகரா--எய்தல்‌ 
எளிதென வில்லிறப்பா னெய்துமெஞ்‌ ஞான்றும்‌ 
வீளியாது நிற்கும்‌ பழி. 


பொறையுடைமை 


ஆர்க்கும்‌ பொறுமை யழகியதே யாகாது! 
தீர்க்க வயிரந்‌ தினகரா--பார்க்குள்‌ 
ஓறுத்தார்க்‌ கொருநானை யின்பம்‌ பொறுத்தார்க்குப்‌ 
பொன்றுந்‌ துணையும்‌ புகழ்‌. 

அழுக்காறாமை 
மாசுடையார்‌ வாழ்வுமொரு வாழ்வோ மணிவயிர த்‌ 
தேசுடைய கோவைத்‌ தினகரா--பேசுங்கால்‌ 
அவ்விய நெஞ்சத்தா னாக்கமுஞ்‌ செவ்வியான்‌ 
கேடு நினைக்கப்‌ படும்‌. 

வெஃகாமை 


கானாசை கொண்டிருக்க நாணாப்‌ பரத்தையர்வாய்த்‌ 
தேனாசை கொண்டாய்‌ தினகரா--ஆனாலுஞ்‌ 
சிற்றின்பம்‌ வெஃகி யறனல்ல செய்யாரே 
மற்றின்பம்‌ வேண்டு பவர்‌. 
புறங்கூறாமை 
ஏதிலார்‌ பொல்லாங்‌ கெடுத்துரைப்பார்‌ தம்முடைய 
இது குறியார்‌ தினகரா--யாதும்‌ 
பிறன்பழி கூறுவான்‌ றன்பழி யுள்ளும்‌ 
திறன்றெரிந்து கூறப்‌ படும்‌. 
பயனில்சொல்லாமை 

ஓர்ந்துணர்ந்து கொண்டுபய னுண்டாக வோர்வசனம்‌ 
தேர்ந்துசொல்ல வேண்டுந்‌ தினகரா- சேர்ந்த? 
பயனில்சொல்‌ பாராட்டு வானை மகனெனல்‌ 
மக்கட்‌ பதடி. யெனல்‌. 

போடம்‌)  யொண்னாது 2 சோர்ந்த. 


1 


18 


19 


50 


21 


22 


அறத்துப்பால்‌ 
தீவினையச்சம்‌ 


ஆவலுடன்‌ ஓடி யலைந்து திரிந்தாலும்‌ 
தீவினைதான்‌ போமோ தினகரா--பூவில்‌ 
எனைப்பகை யுற்றாரு முய்வர்‌ வினைப்பகை 
வீயாது பின்சென்‌ றடும்‌. 

ஓப்புரவறிதல்‌ 
இன்னா ரினியா ரிவரென்று சற்காரஞ்‌ 
செய்ந்நாக ரீகா தினகரா--பொன்னான 


புத்தே ளூலகத்து மீண்டும்‌ பெறலரிதே 
ப்பன்‌ னல்ல பி.ற. 


ஈகை 


மானிடர்க்கு ஞன்போல்‌ வரையாத்‌ தியாகமற்றைத்‌ 
இனரிடத்‌ துண்டோ தினகரா-தேனே* 
இலனென்னு மெவ்வ முரையாமை யீதல்‌ 
குலனுடையான்‌ கண்ணே யுள. 


புகழ 
கையாற்‌ பரிந்தழைக்கக்‌ கண்டுகுழந்‌ தைச்சோமன்‌ 
செய்யசுட்டி யீந்தான்‌ றினகரா--வையத்துத்‌ 
தோன்றிற்‌ புகழொடு தோன்றுக வஃதிலார்‌ 
தோன்றலிற்‌ ரோன்றாமை நன்று. 
கல்விக்‌ கடல்கடந்து” கற்றறிவு பேசுமவர்‌ 
செல்விக்கப்‌ போற்றும்‌ தினகரா--சொல்லில்‌ 
வசையொழிய வாழ்வாரே வாழ்வா ரிசையொழிய 
வாழ்வாரே வாழா தவர்‌. 


அருளுடைமை 


வாடினர்க்குச்‌ சற்‌.றுமருள்‌ வைத்திலார்‌” மாநிதியம்‌ 
தேடினக்கா லென்னாந்‌ இனகரா-- நாடில்‌ 


[13] 


24 


26 


அருட்செல்வஞ்‌ செல்வத்துட்‌ செல்வம்‌ பொருட்செல்வம்‌ 


ஆரியார்‌ கண்ணு முள. 


(பாடம்‌) 1 ஏனோ 2 கரை கடந்துங்‌ 5 சற்று மருள்வதிலாம்‌. 


10 தினகர வெண்பா 


புலால்‌ மறுத்தல்‌ 
மன்னுயிரைத்‌ தாமாய்‌ வதையாமற்‌ கொண்டுபுலால்‌ 
தின்னலா மென்பார்‌ தினகரா-- என்னே 
இனற்பொருட்டாற்‌ கொல்லா துலகெனின்‌ யாரும்‌ 
விலைப்பொருட்டா லூன்‌ றருவா ரில்‌. 29 

தவம்‌ 

தாமதத்தி லன்‌ றிநினைம்‌ தாற்போ லிருந்திடத்தே 
சீமைபெற்றாய்‌ கோவைத்‌ தினகரா--ஆமெயவர்க்கும்‌ 
வேண்டிய வேண்டியாங்‌ கெய்தலாற்‌ செய்தவ 
மீண்டு முயலப்‌ படும்‌. 50: 


கூடாவொழுக்கம்‌ 
ஒப்போ டொழுகா ருளந்திறந்து பார்க்கவது 
செப்போ சிமிழோ தினகரா--இப்பாற்‌ 


கணைகொடி தி யாழ்கோடு செவ்விதாங்‌ கன்ன 
வினைபடு பாலாற்‌ கொளல்‌. 31 


கள்ளாமை 
கள்ளர்க்குற்‌ றாருண்டோ' கற்றோர்‌ தமிழையெல்லாந்‌ 
தெள்ளிப்‌ புனையும்‌ தனகரா- உள்ளும்‌ 
அளவறிந்தார்‌ கெஞ்சத்‌ தறம்போல நிற்கும்‌ 
களவறிந்தார்‌ நெஞ்சிற்‌ கரவு. 22 
வாய்மை 


விப்பிரர்தெய்‌ வங்குரவர்‌ வேண்டுநிலைக்‌ காயொருபொய்‌ 
செப்பினு௩ன்‌ றாகும்‌ தினகரா-—ஒப்புரைகேள்‌ 
பொய்ம்மையும்‌ வாய்மை யிடத்த புரை தீர்ந்த 

கன்மை பயக்கு மெனின்‌. 23 


வெகுளாமை 


ஆரா ௬ுறவாகா ரார்வசமா கார்‌ ன த்தைச்‌ 

சேரா திருக்கிற்‌ நினகரா-— நேராக 

உள்ளிய தெல்லா முடனெய்து முள்ளத்தா 

னஇுள்ளான்‌ வெகுளி யெனின்‌. 94- 
(பாடம்‌) 1 கள்ளற்‌ குறவுண்டோ. 


அறத்துப்பால்‌ 
இன்றசெய்யாமை 
குற்றமிகச்‌ செய்தாரைக்‌ கொல்லாமற்‌ கொல்லவொரு 
சிற்றரிவா ளுண்டே தினகரா-உற்றதுகேள்‌ 
இன்னாசெய்‌ தாரை யொறுத்த லவர்காண 
நன்னயஞ்‌ செய்து விடல்‌. 
கொல்லாமை 
எய்துசிவ பூசை யிருக்கப்‌ பசுப்படுத்துச்‌ 
செய்துபல னென்ன தினகரா-செய்தழலின்‌' 
நன்றாகு மாக்கம்‌ பெரிதெனினுஞ்‌ சான்றோர்க்குக்‌ 
கொன்றாகு மாக்கம்‌ கடை. 


நிலையாமை 


LES 


85 


6- 


பூசிமுடித்‌ துண்டுடுத்துப்‌ பொன்னுளபோ தேகொடுத்துத்‌ 


தேசுபெற வேண்டும்‌ தினகரா--பேசுங்காற்‌ 
கூத்தாட்‌ டவைக்குழாத்‌ தற்றே பெருஞ்செல்வம்‌ 
போக்கு மதுவிளிர்‌ தற்று 
துறவு 

ஆரே வெறுப்‌ வ ராரநரை வந்தபின்பு 
தீர வெறுப்பார்‌ தினகரா--பேரருளை 
வேண்டினுண்‌ டாகத்‌ துறக்க துறந்தபி 
னீண்டியற்‌ பால பல. 

மெய்யுணர்தல்‌ 
சைவஙிலை நின்றுஞ்‌ சமயபே தங்களிலே 
செய்வதுண ராரென்‌ தினகரா-- எவ்வுரையில்‌ 
எப்பொரு ளெத்தன்மைத்‌ தாயினு மப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்ப தறிவு. 

அவாவறுத்தல்‌ 
பேதையர்க்கு மோகம்‌ பிறப்பியா தேவிடுமோ 
சீதரனே கோவைத்‌ தினகரா- காதல்‌ 
அவாவென்ப வெல்லா வுயிர்ச்குமெஞ்‌ ஞான்றும்‌ 
தவாஅப்‌ பிறப்பீனும்‌ வித்து. 

(பாடம்‌) 1 பெய்தழலின்‌ ்‌ காசினியிற்‌. 


37 


98- 


99 


80 


212 தினகர வெண்பா 

ஊழ்‌ 
ஒன்று மறியா ர௬ுலகாள்வா ரொள்ளியர்கள்‌ 
சென்றிரப்பார்‌ கோவைத்‌ தினகரா--அ௮ன்றோ 


.இருவே றுலகத்‌ தியற்கை திருவேறு 
தெள்ளிய ராதலும்‌ வேறு. 41 


அறத்துப்பால்‌ முற்றும்‌ 


2. பொருட்பால்‌ 


இறைமாட்சி 


மன்னர்க்குச்‌ சமை வளம்பெறவென்‌ ரலெளிதோ 
செந்நெல்கீள்‌ கோவைத்‌ தினகரா--உன்னைப்போற்‌ 
காட்சிக்‌ கெளியன்‌ கடுஞ்சொல்ல னல்லனேன்‌ 
மீக்கூறு மன்ன னிலம்‌. 


கல்வி 
எண்ணு மெழுத்துநங்‌ கண்ணென்‌ றியம்பியசொற்‌! 
றிண்ணமே யாருந்‌ தினகரா--மண்ணின்மேற்‌ 


கண்ணுடைய ரென்பவர்‌ கற்றோர்‌ முகத்திரண்டு 
புண்ணுடையர்‌ கல்லா தவர்‌. 


கல்லாமை 


கல்லாரு நல்லாரே கற்றோர்‌ சபைநடுவே 
செல்லா திருக்கிற்‌ றினகரா-— சொல்லின்‌ 
விலங்கொடு மக்க எனைய ரிலங்கு நூல்‌ 
கற்றாரோ டேனை யவர்‌. 


கேள்வி 


கற்றிலனே யாயினுங்‌ கேட்க வஃதுஞற்றுஞ்‌ 
சிற்றறிவை நீக்கும்‌ தினகரா-முற்றும்‌ 
இழுக்க லுடையுழி யூற்றுக்கோ லற்றே 
யொழுக்க முடையார்வாய்ச்‌ சொல்‌. 


அறிவுடைமை 


ஓதி யறியுமறி வொன்றுமே போதுமிம 
சேதுமட்டும்‌ போற்றும்‌ தினகரா--போத 
அறிவுடையா ரெல்லா முடையா ரறிவீலா 
ரென்னுடைய ரேனு மிலர்‌. 


(பாடம்‌) 1 றோோதிய * பொல்லா. 


46. 


43° 


தத்‌ 


45° 


46: 


.14 தினகர வெண்பா 


குற்றங்கடி தல்‌ 
ஆரூர்க்‌ குழக்கன்றுக்‌ கன்றோர்‌ குலக்கன்றைத்‌ 
தேரூரு வித்தான்‌ றினகரா--பாரூடு 
தன்குற்ற நீக்கிப்‌ பிறர்குற்றங்‌ காண்கிற்பி 
னென்குற்ற மாகு மிறைக்கு. 


பெரியாரைத்‌ துணைக்கோடல்‌ 
ஆடுபல தேடலா மானமத யானையொன்று 
தேட லரிதே தினகரா-- நாடில்‌ 
அரியவற்று ளெல்லா மமிதே பெரியாரைப்‌ 
பேணித்‌ தமராக்‌ கொளல்‌, 
சிற்றினஞ்சேராமை 


எய்தரிய புண்ணியவா னென்பதுநின்‌ மைந்தரிலுஞ்‌ 
செய்தியிலுங்‌ கண்டோம்‌ தினகரா--பொய்யோ 
மனந்தாயார்க்‌ கெச்சநன்‌ றாகு மினந்தூயார்க்‌ 
கில்லை£ன்‌ முகா வினை. 


தெரிந்துசெயல்வகை 


ஈதலுமின்‌ சொல்லுநல மென்செய்தா ஒஞ்சிலர்க்குத்‌ 


தீது வருமே தினகரா- ஆதலினால்‌ 
நன்றாற்ற லுள்ளுக்‌ தவறுண்‌ டவரவர்‌ 
பண்பறிந்‌ தாற்றாக்‌ கடை. 

வலியறிதல்‌ 
மெய்யுலகி லொன்றை விசாரியா மற்பதறிச்‌ 
செய்யிற்கூ டாதே தினகரா--பைய 


வினைவலியுக்‌ தன்வலியு மாற்றான்‌ வலியுந்‌ 
துணைவலியுக்‌ தூக்கிச்‌ செயல்‌. 


காலமறிதல்‌ 


காலங்‌ கருதிக்‌ கருமம்‌ பதறார்கள்‌ 

சீலம்‌ பெரியார்‌ தினகரா- ஞாலம்‌ 

பகல்வெல்லுங்‌ கூகையைக்‌ காக்கை யீசல்வெல்லும்‌ 
வேந்தர்க்கு வேண்டும்‌ பொழுது. 


47 


48 


49 


50 


5ம்‌ 


52 


பொருட்பால்‌ 15 


இடனறிதல்‌ 


ஒரிடத்தி லாற்ற அடையா ரயலொருவர்‌ 

சேரிடத்தி லாற்றார்‌ தனகரா-—வாரி 

நெடும்புன வள்‌ வெல்லு முதலை யடும்புனலி 
னீங்கினதனைப்‌ பிற. 53 


தெரிந்துதெளிதல்‌ 
யார்யார்க்கு* நற்குணமு மல்லாத துர்க்குணமுஞ்‌ 
சேரா திராது தினகரா--நேராய்க்‌ 
குணநாடிக்‌ குற்றமு நாடி யவற்றுள்‌ 
மிகைநாடி மிக்க கொளல்‌. 54 
தெரிந்துவினையாடல்‌ 


ஏற்பதல்ல வேகுருவி யின்கழுத்தி லேபனங்காய்‌ 
சேர்ப்பதென்ன* கோவைத்‌ தினகரா--நேர்ப்பாய்‌: 


இதனை இதனா லிவன்முடிக்கு மென்றாய்ந்‌ 
ததனை யவன்கண்‌ வீடல்‌. 55 


சுற்றந்தழால்‌ 

ஊரார்க்குச்‌ சோறிடுவ ருற்றாரை யண்டையிலுஞ்‌ 

சேராத தென்ன தினகரா-காரியமோ 

சுற்றத்தாற்‌ சுற்றப்‌ பட வொழுகல்‌ செல்வந்தான்‌ 

பெற்றத்தாற்‌ பெற்ற பயன்‌. 56 
போச்சாவாமை 

எந்தநெடுஞ்‌ செல்வ மிருந்தாலுஞ்‌ செய்கருமஞ்‌ 

சிந்தைமற வா2த. தினகரா-—அட்திபகல்‌ 

அச்ச முடையார்க்‌ கரணில்லை யாங்கில்லைப்‌ 

பொச்சாப்‌ புடையார்க்கு நன்கு. 57 
செங்கோன்மை 


கள்ளரையுங்‌! கொல்லுங்‌ கசடரையும்‌ தண்டித்தல்‌ 
தெள்ளிமைகாண்‌ கோவைத்‌ தினகரா- உள்ளங்‌ 
கொலையிற்‌ கொடியாரை வேந்தொறுத்தல்‌ பைங்கூழ்‌ 
களைகட்‌ டதனொடு நேர்‌. 58 


ல ய லட பல்லவன்‌ ட க 
(பாடம்‌) 1 ஆரார்க்கு ? சேர்க்கும தென்‌ பார்க்கில்‌ 4 படரையுந்‌- 


36 தினகர வெண்பா 


கொடுங்கோன்மை 


வெய்யகொடு வேந்தனொன்று" வேண்டுமென்று லாருமென்ன 


செய்யலாங்‌ கோவைத்‌ தின கரா--கையிலே 
வேலொடு நின்றா னிடுவென்‌ றதுபோலுங்‌ 
கோலொடு நின்றா னிரவ. 
வெருவந்தசெய்யாமை 
அவ தறியா ரவருக்கு வேறுபகை 
தேவையில்லை கோஷர்த்‌ தினகரா--கோவக்‌ 
கடுஞ்சொல்லன்‌ கண்ணில னாயி னெடுஞ்செல்வ 
நீடின்‌ நி யாங்கே கெடும்‌. 
கண்ஜேட்டம்‌ 

ஒன்று தனக்கு முறுப்பில்லா: மன்னரெனத்‌ 
தின்று கொழுத்தென்‌ தினகரா-- என்றுங்‌ 
கருமஞ்‌ சிதையாமற்‌ கண்ணோட வல்லார்க்‌ 
குரிமை யுடைத்திவ்‌ வுலகு. 

ஒற்றாடல்‌ 
வெல்லுமுடி. மன்னவற்கு வேறுமிரு: கண்களுண்டு 
தில்லை£டம்‌ போற்றும்‌ தினகரா- சொல்லவோ 
ஒற்று முரைசான்‌ ற நூலு மிவையீரண்டுந்‌ 
தெற்றென்க மன்னவன்‌ கண்‌. 


ஊக்கமுடைமை 


நிந்திக்கு மற்ப நினைவுகளா லொன்றனையுஞ்‌ 
சிந்திக்கொண்‌ ணாது தினகரா--புந்திக்குள்‌ 
உள்ளுவ தெல்லா முயர்வுள்ளன்‌ மற்றது 
தள்ளினுந்‌ தள்ளாமை நீர்த்து. 

மடியின்மை 


உய்யு மனமடிக்க வொண்ணா தொருகருமஞ்‌ 
செய்யு மிடத்திற்‌ நறினகரா--மையா 

மடிமை குடிமைக்கட்‌ டங்கிற்றன்‌ னொன்னார்க்‌ 
கடிமைபுகுத்தி விடும்‌. 


59 


60 


61 


68 


62 


64 


(பாடம்‌) 1 வெய்யகுல மன்னனொன்று 2 முறுப்பற்ற 3 வேண்டுமிரு, 


பொருட்பால்‌ IT 


ஆள்வினையுடைமை 


அய்யிருநூ மாண்டுவிக்‌ர மார்க்கனுக்குப்‌ பட்டியுந்தான்‌ 

தெய்வமுட னீந்தான்‌ மினகரா- மெய்யாக 

ஊழையு முப்பக்கங்‌ காண்ப ருலைவின்றித்‌ 

தாழா துஞற்று பவர்‌. 65 
இடுக்கணழ்யாமை 

ஒரு மூலகிடுக்க ணுற்ற பொழு தீசன்‌ 

தீர௩கை செய்தான்‌ நினகரா--ஆரும்‌ 

இடுக்கண்‌ வருங்கா னகுக வதனை 

யடுத்தூர்வ தஃதொப்ப தில்‌. 66 

அமைச்சு 


ஆனகுல மந்திரிரீ யானாலு நான்சொலக்கேள்‌ 

தேன்மருவுங்‌ கோவைத்‌' தினகரா-- தானே 

பிரித்தலும்‌ பேணிக்‌ கொளலும்‌ பிரிந்தார்ப்‌ 

பொருத்தலும்‌ வல்ல தமைச்சு. 62 


சொல்வன்மை 


நித்தத்து வங்கேட்க நின்றகும்ப கன்னனுக்குச்‌ 

சித்தித்த. தொன்று தினகரா- அத்தனையோ 

ஆக்கமுங்‌ கேடு மதனால்‌ வருதலாற்‌ 

காத்தோம்பல்‌ சொல்லின்கட்‌ சோர்வு. 66 


வினைத்தூப்மை 
ஈன்றாள்‌ பசிகொண்‌ டிருந்தாலுஞ்‌ சோலையெல்லாந்‌ 
தேன்றாவுங்‌ கோவைத்‌ தினகரா--சான்றோருக்‌ 


கென்று மொருவுதல்‌ வேண்டும்‌ புகழொடு 
நன்றி பயவா வினை. 0௮ 


வினைத்திட்பம்‌ 
தப்பாமல்‌ வீடணற்குத்‌ தந்தோ மிலங்கையெனச்‌ 
செப்பியது செய்தான்‌ றினகரா-இப்புவிமேற்‌ 
சொல்‌.ஓதல்‌ யார்க்கு மெளிய வரியவாஞ்‌ 
சொல்லிய வண்ணஞ்‌ செயல்‌. 70 
(பாடம்‌) 1! தேன்மருவுஞ்‌ சோலைத்‌. 
தி. வெ. 2 


18 தினகர வெண்பா 


வினைசெயல்வகை 


சும்மாதா னொன்றைத்‌' துணிக்துசெய்ய வொண்ணாது 
செம்மாலை மார்பத்‌ தினகரா--தம்மால்‌ 

முடிவு மிடையூறு முற்றியாங்‌ கெய்தும்‌ 

வடுபயனும்‌ பார்த்துச்‌ செயல்‌. 71 


தூது 
அன்றெதிரி செய்தவினைக்‌ கஞ்சாம லைவருக்காய்ச்‌ 
சென்றுறுதி சொன்னான்‌ நினகரா-- என்றும்‌ 
இறுதி பயப்பினு மெஞ்சா திறைவற்‌ 
குறுதி பயப்பதாக்‌ தூது. 72 
மன்னரைச்சேர்ந்தொழுகல்‌ 
மன்ன ரெவர்க்கும்‌ வயதுமுறை தேவையில்லைத்‌ 
தென்னவதி காரி தினகரா--தன்னின்‌ 
இனைய ரினமுறைய ரென்றிகழார்‌ கீன்ற 
வொளியோ டொழுகப்‌ படும்‌. 73 
குறிப்பறிதல்‌ 
கண்பார்வை யாற்குறிப்பைக்‌ காணவெளி தோபுணரித்‌ 
திண்பார்‌ புரக்குந்‌ தினகரா-— பண்பால்‌ 
அடுத்தது காட்டும்‌ பளிங்கு 3; ர னெஞ்சங்‌ 
கடுத்தது காட்டு முகம்‌. 74 
அவையறிதல்‌ 
சுந்தரின்‌ பேரவையுட்‌ சொன்னாற்‌ கருந்தமிழுஞ்‌ 
செக்தமிழாங்‌ கோவைத்‌ தினகரா--முந்தை.நூல்‌ 
கற்றறிந்தார்‌ கல்வி விளக்குங்‌ கசடறச்‌ 
சொற்றெரிதல்‌ வல்லா ரகத்து. 75 


அவையஞ்சாமை 


ஆனை குதிரைகா லாட்படைக ளால்மிகுந்த 

சேன வளைக்‌: தாலுக்‌ தினகரா-- ஏனைப்‌ 

பகைய குத்துச்‌. சாவா ரெளிய ரரிய 

சவையகத்‌ தஞ்சா தவர்‌. 76 


(பாடம்‌) 1 தேயொன்றைத்‌. *  செனைவளைத்‌, 


பொருட்பால்‌ 19 


நாடு 

தையலார்‌ நாடகஞ்செய்‌ சாலைகளுஞ்‌ சோலைகளுஞ்‌ 

செய்யுமுறுப்‌ பல்ல தினகரா-துய்ய 

இருபுனலும்‌ வாய்ந்த மலையும்‌ வருபுனலும்‌ 

வல்லரணு நாட்டிற்‌ குறுப்பு. 77 
அரண்‌ 

ஆரற்‌ சுவர்க ளரணாமோ அவ்வளவர்‌ 

சேரர்க்‌ இணையாந்‌ தனகரா-வாரி 

மணிநீரு மண்ணு மலையு மணிநிழற்‌ 

காடு முடைய தரண்‌. 78 


பொருள்செயல்வகை 


காடுமலை நாடுங்‌ கடலோடி யும்பொருளைத்‌ 

தேடவே வேண்டுந்‌ தினகரா--நாடுங்கால்‌ 

இல்லாரை யெல்லாரு மெள்ளுவர்‌ செல்வரை 

யெல்லாருஞ்‌ செய்வர்‌ சிறப்பு. 79 
படைமாட்சி 

வெல்படையைக்‌ கண்டால்‌ மிகவும்‌ பயந்தோடிச்‌ 

செல்படைய முண்டோ! தினகரா--சொல்வலிய 

கூற்றுடன்று 2மல்வரினுங்‌ கூடி யெதிர்நிற்கு 

மாற்ற லதுவே படை. 80 

படைச்செருக்கு 

ஈனர்‌ கொடைத்தமிழி லெள்ளார்‌ கொடாத்தமிழ்செர்‌ 

தேனனைய நன்மை தினகரா--ஆனதொரு 

கான முயலெய்த வம்பினில்‌ யானை 

பிழைத்தவே லேந்த லினிது. 81 

நட்பு 
உண்மையறி கண்ணொப்‌ புடையாரைக்‌ கண்டவுடன்‌ 
றிண்மைநட்புக்‌ கொண்டாய்‌ தினகரா-— உண்மை 


புணர்ச்சி பழகுதல்‌ வேண்டா. வகிக்‌ 
னட்பாங்‌ கிழமை தரும்‌. . ச்‌ 82 


(பாடம்‌) ப்‌ 'மொன்றோ. 


20 தினகர வெண்பா 


இட்டமாய்‌ வந்தார்க்‌ கடுக்கணா னலவரைத்‌ 
தெட்டவொண்‌ ணாது தினகரா--உற்றதுகேள்‌ 

உடுக்கை யிழந்தவன்‌ கைபோல வாங்கே 

யிடுக்கண்‌ களைவதா நட்பு. 63! 


நட்பாராய்தல்‌ 


உத்தமர்கள்‌ குழ்மாவை யுத்தண்ட னுள்ளமுமுன்‌ 
சத்தமும்போற்‌ கோவைத்‌ தினகரா--ஓத்தாற்‌ 
குடிப்பிறந்து தன்கட்‌ பழிநாணு வானைக்‌ 

கொடுத்துங்‌ கொளல்வேண்டு நட்பு. 84: 


பழைமை 


எப்பொழுகுந்‌ தம்மனத்தக்‌ கேற்ககடப்‌ பார்க்கொருசெய்‌- 
திப்பிழைவா ராதோ தினகரா--௮ப்பொழுது 

பேதைமை யொன்றோ பெருங்கிழமை யென்றுணர்க 
கோதக்க நட்டார்‌ செயின்‌. 65: 


தீநட்பு 


கோதென்‌ றகற்றுங்‌ குணமில்லா நட்பினரைத்‌ 

ததென்‌ றகற்றுந்‌ தனகரா--யாதொன்‌ 

அறுவது சர்‌ தூக்கு நட்பும்‌ பெறுவது 

கொள்வாருங்‌ கள்வரு நேர்‌. 86 


கூடாநட்பு 


மாறுகொண்ட வொன்னார்‌ வணங்கிலவ ரைப்பெரியோர்‌ 
தேறுவது செப்பார்‌ தினகரா--வேறு 

தொழுதகை யுள்ளும்‌ படையொடுங்கு மொன்னா 
ரழுதகண்‌ ணீரு மனைத்து. 87 


பேதைமை 


ஓதயடன்‌ கற்று முலகத்தோ டொத்தொழுகார்‌ 

தீதகலார்‌ கோவைத்‌ தினகரா-- ஆதலினால்‌ 

ஓத யுணர்ந்தம்‌ பிறர்க்குரைத் துக்‌ தானடங்காப்‌ 
பேதையிற்‌ பேதையாரில்‌. 82 


பொருட்பால்‌ 


புல்லறிவாண்மை 


21 


எம்மையுனைப்‌ போலறிவா னீந்தகொடை யேகொடையாஞ்‌ 


'செம்மைபெற வாழும்‌ தினகரா--சும்மா! 
அறிவிலா னெஞ்சுவந்‌ திதல்‌ பிறிதியாது 
மில்லை பெறுவான்‌ றவம்‌. 

இகல்‌ 


ஓரவே மாறுபா டொண்ணாது வந்தாலும்‌ 
தீரவே வேண்டுந்‌ தினகரா-— கூரும்‌ 
இகலெதிர்‌ சாய்ந்தொழுக வல்லாரை யாரே 
மிகலூக்குந்‌ தன்மை யவர்‌. 


பகைமாட்சி 


நால்வகையு மில்லாரை நாடாள வொட்டுவரோ 
சேலுகளுங்‌ கோவைத்‌ தினகரா-- நூல்வாய்‌ 
வழிரோக்கான்‌ வாய்ப்பன செய்யான்‌ பி3நாக்கான்‌ 
பண்பிலன்‌ பற்றார்க்‌ இனிது. 
பகைத்திறந்தெரிதல்‌ 
வேற்றுப்‌ பொருள்குறிக்க வேண்டாம்‌ சமர்க்களத்திற்‌ 
சேற்றுக்‌ கமலந்‌ தினகரா--மாற்றிப்‌ 
பகைநட்பாக்‌ கொண்டொழுகும்‌ பண்புடை யாளன்‌ 
றகைமைக்கட்‌ டங்கிற்‌ றுலகு. 
உட்பகை 
எப்பொழுது மொன்று யிருப்பவர்போ லேமறைத்துச்‌ 
'செப்பமுடன்‌ வாழ்வார்‌ தினகரா--௮ப்பொழுதுஞ்‌ 
செப்பின்‌ புணர்ச்சிபோற்‌ கூடினுங்‌ கூடாதே 
பல்க ASR 
பெரியாரைப்பிழையாமை 


எஞ்சலிலா வாழ்வு மிராவணனும்‌ போனதொரு 
செஞ்சிலையா லன்றோ தினகரா--மிஞ்சு 
வகைமாண்ட வாழ்க்கையும்‌ வான்பொருளு மென்னாக்‌ 
_தகைமாண்ட தக்கார்‌ செறின்‌. 


(பாடம்‌) 1 தம்மால்‌. 


89 


90 


91 


92 


93 


94 


22 தினகர வெண்பா 


பெண்வழிச்சேறல்‌ 
பெண்புத்தி கேட்குமவர்‌ பேயர்காண்‌ மன்னவர்க்குத்‌ 
திண்புத்தி கூறுந்‌ தினகரா--ஈண்புற்றுப்‌ 
பெண்‌ ணேவல்‌ செய்தொழுகு மாண்மையி னாணுடைப்‌ 
பெண்ணே பெருமை யுடைத்து. 9௪ 


வரைவின்மகளிர்‌ 


ஆரத்‌ தழுவினுமன்‌ பில்லாப்‌ பரத்தையரைச்‌ 

சேரத்‌ தகுமோ தினகரா--தேறிற்‌ 

பொருட்பெண்டிர்‌ பொய்ம்மை முயக்க மிருட்டறையி 

லேதில்‌ பிணந்த[மீஇ யற்று. 96: 
கள்ளுண்ணுமை 

வண்டு மதவுண மாந்தரு மொவ்வாதோ 

திண்டிறல்சேர்‌ வீமா தனகரா- உண்டு 

களித்தானைக்‌ காரணங்‌ காட்டுதல்‌ &ழ்நீர்க்‌ 

குளித்தானைத்‌ தீத்துரீஇ யற்று. 97 


சது 


மாபா ரதத்தின்‌ வரலா றறிந்துசிவன்‌ 

சீர்பாதம்‌ போற்ற ந்‌ தினகரா-- ஆபாதர்‌ 

ஒன்றெய்த நூ றிழக்குஞ்‌ சூதர்க்கு முண்டாங்கொ 

னன்றெய்தி வாழ்வதோ ராறு. 98: 
மருந்து 

பைவாய்‌ மருந்துகொண்டு பண்டி தரூண்‌ பற்றலர்க்கென்‌ 

செய்வார்தென்‌ கோவைத்‌ இனகரா- மெய்வாய்‌ 

இழிவறிம்‌ துண்பான்க ணின்பம்போ னிற்குங்‌ 

கழிபே ரிரையான்க ஹோய்‌, 99° 


குடிமை 

இன்னமல மின்னகுல மின்ன மர பென்‌ றிகழுஞ்‌ 

சன்னம்‌ பலவேன்‌ தினகரா- முன்னம்‌. 

நிலத்திற்‌ கடந்தமை கால்காட்டுங்‌ காட்டுங்‌ 

குலத்திற்‌ பிறந்தார்வாய்ச்‌ சொல்‌. 100° 


பொருட்பால்‌ 23 


மானம்‌ 
மானார்‌ துகலுரிய மன்‌ றிருந்த தென்னவைந்து 
சேனா பதியார்‌ தினகரா-- ஆனால்‌ 
மருந்தோமற்‌ றானோம்பும்‌ வாழ்க்கை பெருந்தகைமை 
மரடழமிய வந்த விடத்து. 101 


பெருமை 


உத்தியினா லெல்லாரு மொக்குமென வொண்ணாதே 
சித்தசனே கோவைத்‌ தினகரா--வைத்த 

பிறப்பொக்கு மெல்லா வுயிர்க்குஞ்‌ சிறப்பொவ்வாச்‌ 
செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌. 102 


சான்றாண்மை 


தக்கதொண்டை நன்னாடு சான்றோ ருடைத்தெனுஞ்சொல்‌ 
திக்கறிய வந்தாய்‌ தினகரா=ஓக்கு ம 

ஊழி பெயரினும்‌ தாம்பெயரார்‌ சான்றாண்மைக்‌ 

காழி யெனப்படு வார்‌. 103 


பண்புடைமை 


அசகலு நீன்குணத்தை யன்புடனைம்‌ பத்தாறு 
தேசமுங்கொண்‌ டாடுந்‌ தினகரா--பேசில்‌ 

நயனொடு ஈன்‌ றி புரிந்த பயனுடையார்‌ 

பண்புபா ராட்டு முலகு. 104 


நன்றியில்செல்வம்‌ 


செல்வ மிகப்படைத்துந்‌ தியாகபோ கங்களில்லார்‌ 
செல்வமென்ன செல்வம்‌ தினகரா-- செல்வங்‌ 
கொடுப்பதா ௨ம்‌ துய்ப்பதூஉ மில்லார்க்‌ கடுக்கய 

கோடி யுண்டாயினு மில்‌. 105 


நானுடைமை 
தக்கார்க்‌ குயிரினுநாண்‌ தக்கதன்றோ தண்ட மிழெண்‌ 
டி.க்காருங்‌ கோவைத்‌ தினகரா-புக்கோடி 
நாணா லுயிரைத்‌ துறப்ப ருயிர்ப்பொருட்டா 
னாண்டுறவார்‌ நாணாள்‌ பவர்‌. 106 


24 தினகர வெண்பா 


குடிசெயல்வகை 


வந்துனையெல்‌ லாரும்‌ வணங்குமது கண்டுசிலர்‌ 
சிந்தனைசெய்‌ தென்ன தினகரா--தந்‌ைதைசொல்லாற்‌ 

குற்ற மிலனாய்க்‌ குடிசெய்து வாழ்வானைச்‌ 

சுற்றமாச்‌ சுற்று முலகு. 107 


உழவு 
மைபார்த்த புன்பயிர்க்கும்‌ வான்பயீர்க்கும்‌ போய்ப்பலகாற்‌ 
செய்பார்க்க வேண்டும்‌ தினகரா-மெய்பார்த்துச்‌ 
செல்லான்‌ கிழவ னிருப்பி னிலம்புலக்‌ 
தில்லாளி னூடி வீடும்‌. 108 


நல்குரவு 
வெல்லுங்காண்‌ செல்வரிட்ட வேடமவர்‌ வார்த்தைவிலை 
செல்லுங்காண்‌ கோவைத்‌ தினகரா-- சொல்லுங்கால்‌ 
நற்பொரு ணன்குணர்ந்து சொல்லினு நல்கூர்ந்தார்‌ 
சொற்பொருள்‌ சோர்வு படும்‌, 109 
இரவு 
இன்றிரப்ப தாகா திரந்தாலு முன்னிடத்திற்‌ 
சென்றிரப்ப தேற்றக்‌ தஇினகரா-ஜன்றை 
இரத்தலு மீதலே போலுங்‌ கரத்தல்‌ 
கனவிலும்‌ தேற்றாதார்‌ மாட்டு. 110 
இரவச்சம்‌ 
ஏனெவர்க்‌ இல்லை யெனுஞ்சொலினு மின்னாதே 
தேகியென்‌ அஞ்‌ சொல்லுக்‌ தினஃரா-தாகமுறும்‌ 


ஆவிற்கு நீரென்‌ றிரப்பினு நாவிற்‌ 
இரவி னிளிவந்த தில்‌. 111 


கயமை 


ஓயாப்‌ பரிவு மூபசார முங்கொடையும்‌ 

தயார்க்கொன்‌ ராது தினகரா--வாயாரச்‌ 

சொல்லப்‌ பயன்படுவர்‌ டம்‌ கரும்புபோற்‌ 

கொல்லப்‌ பயன்படுங்‌ &ழ்‌. 112 


பொருட்பால்‌ முற்றும்‌ 


3. காமத்துப்பால்‌ 


தகையணங்குறுத்தல்‌ 


“வேலா சிவயோகி வீரயன்பா' லாதரும 

சிலாதென்‌ கோவைத்‌ தினகரா--மாலானேன்‌ 

பண்டறியேன்‌ கூற்றென்‌ பதனை யினியறிந்தேன்‌ 

பெண்டகையாற்‌ பேரமர்க்‌ கட்டு. 1138 
குறிப்பறிதல்‌ 

சூதாம்‌ பருவத்‌ துணைமுலையா ராடவர்க்குச்‌ 

சேதாம்பல்‌ விள்ளார்‌ தினகரா--வேதாகக்‌ 


கண்ணொடு கண்ணிணை கோக்கொக்கின்‌ வாய்ச்சொற்க 
ளென்ன பயனு மில. ம்‌ 


புணர்ச்சிமகிழ்தல்‌ 
வானுலகில்‌ மண்ணுலகில்‌ மற்றென்றிற்‌ கண்டதுண்டோ 
தேனுவென வீசுந்‌ தினகரா--மானிடர்‌ 


கண்டுகேட்‌ டுண்டுயிர்த்‌ துற்றறியு மைம்புலனு 
மொண்டொடி கண்ணே யுள. 115 


நலம்புனைந்துரைத்தல்‌ 
மங்கையர்கள்‌ செய்ய வதனம்‌ தனக்கிணையாய்த்‌ 
.தங்களையேன்‌ சொல்வார்‌ தினகரா--கங்குல்‌ 
அறுவாய்‌ நிறைந்த வவீர்மதிக்குப்‌ போல 
மறுவுண்டோ மாதர்‌ முகத்து. 116 


காதற்சிறப்புரைத்தல்‌ 


இன்னமணி வேண்டா வெனவொறுத்த வுண்கணாள்‌ 
தென்னவு தார தினகரா- மன்னிய 

பாலொடு தேன்கலம்‌ தற்றே பணிமொழி 

வாலெயி மூ றிய நீர்‌. 117 


(பாடம்‌) 1 வீரியன்பா. 


£6 தினகர வெண்பா 


நாணுத்துறவுரைத்தல்‌ 

காகரா சன்புகழும்‌ ஈன்னாகாீக(வ)ர 
2கருணா கோவைத்‌ தினகரா--ஓகோ 
கடலன்ன காம முழந்து மடலேருப்‌ 
பெண்ணிற்‌ பெருந்தக்க தில்‌. 

அலரறிவுறுத்தல்‌ 
தாரார்‌ கமலத்‌ தடம்புயத்தி லின்‌ றெனைநீ 
சேரா திருக்கிற்‌ றினகரா--பேராத 


ஊரவர்‌ கவ்வை யெருவாக வன்னைசொல்‌ 
கீராக நீளுமிந்‌ நோய்‌. 


பிரிவாற்றாமை 


தற்பரனை யாறு சமயத்தை:யுங்கடந்த 
சிற்பரனைப்‌ போற்றும்‌ தினகரா--எற்பிரிந்து 
செல்லாமை யுண்டே லெனக்குரை மற்றுநின்‌ 
வல்வரவு வாழ்வார்க்‌ குரை. 


படர்மெலிந்திரங்கல்‌ 


மின்னார்‌ ஈகைக்கமத வேள்பகைக்க நானொருத்தி 
தென்னா வலரெண்‌ டினகரா- உன்னாலே 
காமக்‌ கடும்புன னீந்திக்‌ கரைகாணேன்‌ 
யாமத்தும்‌ யானே யுளேன்‌. 


கண்விதுப்பழிதல்‌ 
போதளவுஞ்‌ சங்கப்‌ புதமுத்தின்‌ சங்கவதி 
சிீ.தளசெந்‌ தாமத்‌ தினகரா--நீதழுவ 
வாராக்காற்‌ அஞ்சா வரிற்றுஞ்சா வாயிடை 
யாரஞ ருற்றன கண்‌. 


பசப்புறுபருவரல்‌ 


தாயீழைக்குஞ்‌ சொல்லாற்‌ றளர்ந்துன து மாலைபெருச்‌ 


சேயிழை க்கு வேருர்‌ தனகரா-— தூய 
விளக்கற்‌ றம்‌ பார்க்கு மிருளேபோற்‌ கொண்கன்‌ 
முயக்கற்‌ றம்‌ பார்க்கும்‌ பசப்பு. 


116: 


119 


120 


122 


12 


123 


காமத்துப்பால்‌ 27 


தனிப்படர்மிகுதி 


உத்தசெயத்‌ தியாகியென்ப ருன்னைப்புன்‌ மாலையிலிச்‌ 
சித்துத்‌ தளர்ந்தாள்‌ தினகரா- பத்தில்‌ 

ஒருதலையா னின்னாது காமங்காப்‌ போல 

வீருதலை யானு மினிது. 14° 


நினைந்தவர்புலம்பல்‌ 


எங்கிருந்து முன்னைவீடா தேநினைப்போ மிப்புவிமேற்‌ 
செங்கை முகிலே தினகரா--மங்கையருக்‌ 

குள்ளினுந்‌ தீராப்‌ பெருமகிழ்‌ செய்தலாற்‌ 

கள்ளினுங்‌ காம மினிது. 22 


கனவுநிலையுரைத்தல்‌ 


நேர்ந்த கனவிலெம்மை நேற்றிரவு வந்துநீ 

சேர்ந்தறியாய்‌ கோவைத்‌ தினகரா--போந்து 

நனவினா னல்கா தவரைக்‌ கனவினாற்‌ 

காண்டலீ னுண்டென்‌ யிர்‌. 126 


பொழுதுகண்டிரங்கல்‌ 


உன்பவனி காட்டுமா லொன்று பெறுகோவைத்‌ 
தென்பவனி காட்டுக்‌ தனகரா--என் போல்வார்‌ 

காலைக்குச்‌ செய்தநன்‌ றென்கொ லெவன்கொல்‌ யான்‌ 
மாலைக்குச்‌ செய்த பகை. 127° 


உறுப்புநலனழிதல்‌ 
கொங்கேறு தண்களபக்‌ குன்றையச்சு தேந்திரன்‌ றன்‌ 
செங்கோல்‌ செலுத்தும்‌ தினகரா--இங்கே 


பணைநீங்‌கப்‌ பைந்தொடி சோரும்‌ துணைநீங்கித்‌ 
தொல்கவின்‌ வாடிய தோள்‌. 128° 


நெஞ்சொடுகிளத்தல்‌ 


மன்‌ றலமர்‌ சோலை மறுகு தமிழ்மணக்குக்‌ 

தென்‌ றலமர்‌ கோவைத்‌ தினகரா-என்றே 

இருந்துள்ளி யென்பரித னெஞ்சே பரிந்துள்ளல்‌ 
பைதனோய்‌ செய்தார்க ணில்‌. : 122° 


228 தினகர வெண்பா 


நிறையழிதல்‌ 

என்றுமுனைக்‌ கூடேமென்‌ நிட்ட வீரதமுட்டச்‌ 
சென்றதில்லை யன்றோ தினகரா- நின்று 
நிணந்தீயி லிட்டன்ன கெஞ்சினார்க்‌ குண்டோ 
புணர்ந்தூடி நிற்பே மெனல்‌, 130 

அவர்வயின்‌ விதும்பல்‌ 
எங்களுரை கேளா யிரங்கா யினிநாளைச்‌ 
செங்கமல மாலைத்‌' தினகரா-— மங்கை 
பெறினென்னாம்‌ பெற்றக்கா லென்னா முறினென்னாம்‌ 
உள்ள முடைந்துக்கக்‌ கால்‌. 181 


குறிப்பறிவுறுத்தல்‌ 
தேர்த்திருநாள்‌ பூசைத்‌ திருப்பணிரீ கண்டபின்னை த்‌ 
தீர்த்தமுள்ள கோவைத்‌ தினகரா--பார்த்தால்‌ 
மணியிற்‌ றிகழ்தரு நூல்போன்‌ மடந்தை 
யணியிற்‌ றிகழ்வதொன்‌ றுண்டு, 792 
புணர்ச்சிவிதும்பல்‌ 
இந்நிலங்க ளெங்கு மிடர்நீக்க வெங்களுக்காய்த்‌ 
தென்னிலங்கை வென்றாய்‌ தினகரா-- உன்னையெதிர்‌ 
காணுங்காற்‌ காணேன்‌ றவறாய காணாக்காற்‌ 
காணேன்‌ றவறல்‌ லவை. 183 


நெஞ்சொடு புலத்தல்‌ 
வந்தநெஞ்சை மீள வரவிட வொண்ணாதோ 
செந்தமிழ்சேர்‌ கோவைத்‌ தினகரா--பைந்தொடியார்‌ 
துன்பத்திற்‌ கியாரே துணையாவார்‌ தாமுடைய 
நெஞ்சந்‌ துணையல்‌ வழி. 134 

புலவி 

கேர்கண்டா யூட னிலவுகண்டாய்‌ மன்மதனார்‌ 
தேர்கண்டாய்‌ கோவைத்‌ தினகரா--சேர்கண்டாய்‌ 


உப்பமைம்‌ தற்றாற்‌ புலவி யதுசிறிது 
மிக்கற்றா னீள விடல்‌. 135 


(பாடம்‌) ! செங்கை முகலே. 


காமத்துப்பால்‌ 29+ 


புலவிநுனுக்கம்‌ 
பாருலா வுங்கண்‌ படைத்தமின்னார்‌ வீதியெல்லாஞ்‌ 
௪ிருலா வந்தாய்‌ தனகரா-— ஊரிலுள்ள 
பெண்ணியலா ரெல்லாருங்‌ கண்ணிற்‌ பொதுவுண்பர்‌ 
நண்ணேன்‌ பர த்தஙின்‌ மார்பு. 186. 

ஊடலுவகை 

வெம்மனத்தி லூடல்‌ விளைத்துடனே கூடிமதன்‌ 
செம்‌.மனம்போல்‌ வாழி தினகரா--தம்மன த்தால்‌ 


ஊடுதல்‌ காமத்திற்‌ கின்ப மதற்கின்பங்‌ 
கூடி முயங்கப்‌ பெறின்‌, 187° 


காமத்துப்பால்‌ முற்றும்‌. 


தினகர வெண்பா 
முற்றிற்று. 


குறிப்புரை 

1 காப்பு புன்சொல்‌ - பொருட்‌ செறிவில்லாத எளிய 
சொல்‌. தினகரன்‌ - தொண்டை நாட்டைச்‌ சார்ந்த குன்‌ 
றத்தூருக்கு அண்மையிலுள்ள கோவூரின்கண்‌ தோன்றிய 
அமைச்சராவர்‌. இவர்‌ அச்சுதேந்திரன்‌ என்னும்‌ மன்னண்‌ 
பால்‌ அமைச்சுப்‌ பூண்டிருந்தனர்‌. இவர்தம்‌ தந்தை 
யார்‌ பெயர்‌ வீரையர்‌. இவர்‌ கருணீகர்‌ குலத்தினர்‌. 
சைவச்‌ செந்நெறியினர்‌. இவரே பாட்டுடைத்‌ தலைவர்‌. 
இங்கிதம்‌ - இனிமை. 

2 உமாபதி - உமையம்மையார்‌ கொழுநன்‌. சிவ 

பெருமான்‌. இத்தர்‌ - மனமுடையவர்‌. 

3 மூகில்‌- மேகம்‌. தோற்றவர்‌ மண்ணைக்‌ கவ்வுவது 
போல்‌ புல்லைக்‌ கவ்வுவதும்‌ வழக்கு. ஒன்னார்‌ - ஒன்றாகா 
தார்‌; பகைவர்‌. 

4 கெடி . வல்லமை. திக்கு - திசை. 

7 பெண்ணச்சு - தனக்குரித்தல்லாத அயற்‌ பெண்களை 
விரும்புதல்‌. 

9 போனகம்‌ - தானுழைத்து உண்ணும்‌ ஊண்‌. 

10 ஆழிமண்டலம்‌ - கடல்சூழ்ந்த உல்கம்‌, செவ்வாழி- 
அணைச்சக்கரம்‌, 

12 கொய்யுளை - பிடரி மயிரையுடைய குதிரை. 
வேழம்‌ - யானை. 

13 புந்தி- புத்தி. சிந்தை - மனம்‌. 

14 மின்னார்‌ - மின்போலும்‌ பெண்கள்‌. இடை- இடுப்ப 

16 சிகருணா - சிறந்த கருணீகர்‌ குலத்துத்‌ தலைவனே, 
கோவை - தொண்டை மண்டலத்துள்ள கோவூர்‌. 

17 நொய்து - சிறுமை, வாசவன்‌ - இந்திரன்‌. 

18 வயிரம்‌ * மனத்தைவிட்டகலாத பகைமை. 


19 மாசு - மனக்குற்றம்‌. 


32 


தினகர வெண்பா 


20 பரத்தையர்‌ : பொதுமகளிர்‌. 

21 ஏதிலார்‌ - அயலவர்‌; பகைவர்‌. 

24 சற்காரம்‌ - உதவி. 

25 தியாகம்‌ : கொடை. 

27 செல்விக்க - செல்வமுண்டாக. 

29 தாமாய்வதையாமல்‌ - தாமாகக்‌ கொல்லாமல்‌. 

31 சிமிழ்‌ - செப்பு. 

32 தெள்ளி - தெளித்து. புனையும்‌ : அழகுறப்‌ பாடும்‌... 

33 விப்பிரர்‌ - அந்தணர்‌; பார்ப்பார்‌. குரவர்‌-தந்தை. 
தாய, குரு. 

36 பசுப்படுத்து - பசுவை (வேள்வியில்‌) கொன்று. 

37 கேசு - புகழ்‌ 

88 நரை - வெண்மை, மயிர்‌ நரைத்தல்‌. 

40 பேதையர்‌ - அறிவிலார்‌: 

41 ஒள்ளியர்‌ - அறிவான்மிக்கோர்‌. 

44 உஞற்றும்‌- முயலும்‌. சிற்றறிவு - பொல்லாங்கு: 
பயக்குமறிவு. 


47 குழக்கன்று - இளங்கன்று, குலக்கன்று - மனுநீதி: 
கண்ட சோழன்மகன்‌. 


51 

55 
56 
57 
58 
63 
64 


65 
யத்து. 


பதறி - கலங்கி. 

ஏற்பதல்ல - பொருந்துவதன்று. 

அண்டை : பக்கம்‌. 

செய்கருமம்‌ - செய்யவேண்டிய கடமைகள்‌. - 
கசடர்‌ 

அற்பம்‌ - தாழ்வு. 

மடி - சோம்பல்‌. 

அய்யிருநூறு - ஆயிரம்‌, அய்யிரு - ஐந்திரண்டு?. 


67 


குறிப்புரை ' 35 
குலமந்திரி - (இப்பாட்டுடைத்‌ தலைவன்‌) சறெந்த 


மந்திரி. கோவை - (அவன்‌ பிறந்த) கோவூர்‌. 


68 நித்தத்துவம்‌ - அழியாமை, கும்பகன்னன்‌ : 
இராவணன்‌ தம்பி, 


70 
75 
78 
83 


84 


வீடணன்‌ - இராவணனின்‌ மற்றொரு தம்பி. 
கருந்தமிழ்‌ - சிறப்பில்லாத தமிழ்‌, 

ஆரல்‌ - சுவர்மேலமைக்கப்படும்‌ மறைப்பு. 
தெட்ட - தெளிய. 

மாவை - ரூர்‌. உத்தண்டன்‌ - அவ்வூரிலுள்ள 


சிறந்த வள்ளல்‌. 


87 
90 
92 
94 
96 
99 


தேறுவது - தெளிவது. 
ஓரவே : ஒருதலையாக, 
சமர்க்களம்‌ - போர்முனை. 
சிலை - வில்‌. 

பரத்தையர்‌ - பொது மகளிர்‌. 
பண்டிதர்‌ - மருத்துவர்‌ 


100 சின்னம்‌ - அடையாளம்‌, குறி. 


101 


மானார்‌ : மான்போலும்‌ துரோபதை. துகில்‌ - 


ஆடை. மன்று - துரியோதனன்‌ அவை, ஐந்து - பாண்டவ 


ரைவர்‌. 


102 சித்தசன்‌ மன்மதன்‌ - மன்மதன்‌ போன்ற அழ 
குள்ளவன்‌. 

104 ஆசு- குற்றம்‌. 

105 தியாக போகம்‌ - கொடையும்‌, நுகர்வும்‌. 


107 மை: மேகம்‌, மழை. புன்பயிர்‌ - புஞ்சைக்கூலம்‌. 
வான்பயிர்‌ : நன்செய்க்‌ கூலம்‌. கூலம்‌ - தானியம்‌. 


111 


தேட - ஈ என இரத்தற்குறிப்பு. 


114 சூது - சொக்கட்டான்‌ காய்‌, 


த? 


34 


116 
118 
120 
127 
128 


-தினகர வெண்பா 


திங்கள்‌ - சந்திரன்‌. 

நாகராசன்‌ . இந்நூலாசிரியரின்‌ பெயராகலாம்‌. 
ஒற்பரன்‌ - முற்றுணர்வுடைய சிவபெருமான்‌. 
பவனி - உலாவருதல்‌. 


கொங்கு - மணம்‌. அச்சுதேந்திரன்‌-பாட்டுடைத்‌ 


தலைவனாகிய அமைச்சன்‌ தினகரனுக்குரிய மன்னன்‌. 


129 


மன்றல்‌ - மணம்‌. 


183 இடர்‌ - துன்பம்‌. 


கி 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகரவரிசை 


[எண்‌: செய்யுளெண்‌] 


'அய்யிருநூ மாண்டு 65 
அன்றெதிரி செய்த 72 
ஆசகலு நின்குணத்‌ 104 
ஆடுபல தேடலா 48 
ஆரத்‌ தழுவினுமன்‌ 96 
ஆரற்‌ சுவர்க்க 78 
ஆரா ருறவாகா 34 
ஆரூர்க்‌ குழக்கன்று 47 
ஆரே வெறுப்பவ 38 
ஆர்க்கும்‌ பொறுமை 18 
ஆவ தறியா 60 
ஆவலுடன்‌ ஓடி 23 
ஆனகுல மந்திரி 67 
ஆனை குதிரைகா 76 


ட்டமாய்‌ வந்தார்க்‌ 83 
ந்நிலங்க ளெங்கு 
இப்புவிமேற்‌ பெண்ண 7 
இவ்வாழி மண்டலத்தன்‌ 10 
இன்றிரப்ப தாகா 110 


இன்னநல மின்னகுல 100 
இன்னமனி வேண்டா 117 
இன்னா ரினியா 24 
ஈதலுமின்‌ சொல்‌ 50 
ஈன்ர்‌ கொடை 87 
ஈன்றாள்‌ பசிகொண் 69 
உண்மையறி கண்‌ 82 
உத்தசெயத்‌ தியாகி 124 
உத்தமநூல்‌ கற்று 2 
உத்தமர்கள்‌ சூழ்‌ 84 
உத்தியினா லெல்லாரு 102 
உய்யு மனமடிக்க 64 
உன்பவனி காட்டுமா 127 


ஊரார்க்குச்‌ சோறிடுவ 56 
எங்‌ களுரை கேளா 


எங்கிருந்து முன்னை 125 
எஞ்சலிலா வாழ்வு 94 
எண்ணு மெழுத்து 43 
எந்த நெடுஞ்‌ 57 
எப்பொழுதுந்‌ தம்‌ 85 


எப்பொழுது மொன்றா 93 
எம்மையுனைப்‌ போலறி 89 
எய்தரிய புண்ணியவா 49 
எய்துசிவ பூசை 36 
என்போ டுருகுதவ 6 
என்றுமுகி லைத்தொழு 3 
என்றுமுனைக்‌ கூடே 
ஏகினவர்க்‌ கில்லை 

ஏதிலார்‌ பொல்லாங்‌ 21 
ஏந்துமுலை மின்னார்க்‌ 14 
ஏற்பதல்ல வேகுருவி 55 


ஓப்போ டொழுகா 31 
ஒன்று தனக்கு 61 
ஒன்று மறியா 41 
ஓதி யறியுமறி 46 
ஒதியுடன்‌ கற்று 88 
ஓயாப்‌ பரிவு 112 
ஓரவே மாறுபா 90 
ஓரிடத்தி லாற்ற 53 
ஒரு முலகிடுக்க 66 


ஓர்ந்துணர்ந்து கொண்டு 22 
கண்பார்வையாற்குறி 74 
கல்லாரு நல்லாரே 44 
கல்விக்‌ கடல்கடந்து 27 
கள்ளரையுங்‌ கொல்லு 58 
கள்ளர்க்குற்‌ ருருண்டோ 32 
கற்றிலனே யாயினுங்‌ 45 
காடுமலை நாடு 79 
காலங்‌ கருதிக்‌ 52 


36 


குற்றமிசச்‌ செய்தாரை 35 


கையாற்‌ பரிந்தழை 26 
கொங்கேறு தண்‌ 128 
கொய்யுளைவே ழம்‌ 12 
கோதென்‌ நகற்று 86 
௬ந்தர நின்‌ பேரவை 75 


சுமமாதா னொன்றை 71 
சூதாம்‌ பருவத்‌ 114 
செலவமிகப்‌ படைத்து 105 
சைவ நிலை நின்றுஞ்‌ 39 
தக்கதொண்டை நன்னா 103 
தக்கார்க்‌ குயீரினு 106 
தக்கெடி மன்னவர்‌ 4 
தப்பாமல்‌ வீடணற்குத்‌ 70 
தற்பரனை யாறு 720 
தாமதததி லன்‌ றிநினைந்‌ 80 
தாமீழைக்குஞ்‌ மசால்‌ 5௩ 


தாரார்‌ கமலத 119 
தையலார்‌ நாடகஞ்‌ 77 
தோர்ததிரு நாள்‌ பூசை 132 
தல குணமு 11 
நல்வசனஞ்‌ சொல்லி 15 


தாகரா சன்புகழும்‌ 
தாசரிக ராஞேலன்‌ 


நாஞ்சை கொண்டிருக்க 20 


நீததத்து வங்சேடக 68 
நிற்‌ இசகு ம.ற்ப 63 
நோசண்டா நட 135 
நேர்ந்த கனவி 126 


நோய்து கொண்டு வாச 17 
பாருலா வுங்கண்‌ 136 
புத்திரரோ டுண்ணாத 9 
புந்தசெய்ய நன்மையே 13 
பூசமுடித்‌ துண்டு 37 


தினகர வெண்பா 


118 [துனை யெல்லாரும்‌ 
16 அஃபடினர்க்குச்‌ சற்று 28 
நால்லகையு மீலஃலாரை 91- 


ஜூ 


பெண்புத்தி கேட்கு மவர்‌ 96 
பேதையாககு மோகம்‌ 40 


பைவாய்‌ மருந்து 99 
போதளவுஞ்‌ சங்க 122 
மங்கையர்கள்‌ செய்ய 116 
மன்றலமர்‌ சோலை 729: 
மன்ன ரெவர்க்கு 73 
மன்னர்க்குச்‌ சமை 42 
மன்னுயிரைத்‌ தாமாய்‌ 29: 
மாசுடையார்‌ வாழ்வு 19 
மாபா ரதத்தின்‌ 98 


மாறுகொண்ட வொன்‌ 87 
மானார்‌ துலுரிய 101 
மானிடர்க்கு ளூன்போல்‌ 25 
மின்னார்‌ நகைக்க 121 
முன்பாதி புன்சொல்‌ 1 
டண மலி லொன்றை 51 
பைம்‌ ரைநீ பெற்றாய்‌ 8 
மைனரர்த்த புன்பயிர்க்‌ 108 
யார்யார்க்கு நற்குணமு 54 
வண்டு மது வண 97 
வந்தநெஞ்சை மீள 134 
107 


வாணுலகில்‌ மண்ணுல 115 

வீடபீரர்தெய்‌ வஙகுரவ 338 . 
வேம்மன த்தி லூடல்‌ 137 
வெய்யகொடு வேந்த 59 
வெல்படையைக்‌ கண்‌ 80 
வெல்லுங்காண்‌ செல்வ 109 
வேல்லுமுடி மன்னவற்கு 62 
வேலா சிவயோகி 772 
வேற்றுப்‌ பொருள்‌ 92 
வையகத்தில்‌ வாழு கட 


கழக வெளியீடு. ௧௨௯௮ 


பதிப்பாளர்‌ : 
திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிட்‌., 
1/140, பிராட்வே, ்‌  சென்னை- 1, 
தலைமை நிலையம்‌ - 
98, கீழைத்‌ தேர்த்தெரு, திருநெல்வேலி-6. 


Ecc 


அப்பர்‌ அச்சகம்‌, சென்னை -1 


